மணிவிழாக்‌ காணும்‌ கழகத்தின்‌ 
வளர்ச்சிக்குத்‌ துணை புரிந்த பெரு 


மக்களுச்குக்‌ கழக ஆட்சியரின்‌ 

நன்றியுணர்வு ௪௪௭ 
பதிப்புக்‌ கலைப்‌ | ார்லை—2 ௪.௦ 
சங்க நூல்களில்‌ முயிறு ௪௨௪ 
சிந்தி மொழியில்‌ தமீழச்சொற்கள்‌ ௪௨௧ 
ஞா. தேவநேயரின்‌ நற்றமிழ்‌ 

இசை ஆய்வு 2 ௫௩௨ 
திராவிடர்கள்‌ 5 ௪௩௨௮ 
மாணிக்கவாசகர்‌ கோயில்கட்டினாரா? ௫௪௨ 
கரிவலம்வந்தநல்லூர்‌ 

்‌.. பால்வண்ணநாதர்‌ ௪௪௧ 
ஐ- ௮இ- அய்‌ ௪௫0 
'தமிழக அரசின்‌ பரிசுபெற்ற 


கழக நூலாசிரியர்கள்‌ (தகுதி உரை)௪௫௪ 
பல்‌ துறைக்கலைஞர்‌ பல்லாண்டு வாழ்க[௪௫க 
நாளிதழ்‌ வேந்தர்‌ சி. பா. 
ஆதித்தனார்‌ மறைவு சட 
தமிழ்ப்‌ பேரறிஞர்‌ ஆ. சுப்பையா 


மறைவு சக 
3 செய்திகளும்‌, குறிப்புக்களும்‌ ௪௬௨ 
மதிப்புரை... ௪௫௪ 


' சிலம்பு-டுடு ] வள்ளுவர்‌ ஆண்‌-௨௦௧௨, வைகாசி 7006. £84 [பரல்‌ - ௧௦ - 


கரிவலம்வந்தநல்லூர்‌ 
பால்வண்ண நாதர்‌ 
[தி இராசமரணிக்கம்‌, பி.ஏ. பி. காம்‌, விசாரத்‌ 


- இதனப்பதிவாளம்‌, தனி அதிகாரி, திருகெல்வேலி மத்திய கூட்டுறவு 
வல்‌ (வரையறை); திருகெல்வேலி] 


சங்கரன்‌ கோயிலினின்றும்‌ திருவில்லிபுத்தூர்‌ செல்லும்‌ பெரு 
வழியில்‌ * நாண்மலர்சேர்‌ தடங்கொண்ட வாவி புடைகழ்ந்த 
கரவை” எனப்பெற்ற கரிவலம்வந்த நல்லூர்‌ என்ற ஊர்‌ உன்‌ 
ளது. இதனைத்‌ “ தண்டமிழ்த்‌ தென்‌ கருவாபுரி!? என்றும்‌, “பாண்‌ 
டியரேத்தக்‌ கருவாபுரி '' என்றும்‌ திருக்கருவைக்‌ கலித்துறையந்‌ 
தாதியிலும்‌, முத்தமிழ்க்‌ கதுவை 1! என்றும்‌, *செந்தமிழ்க்கருவை 
யம்‌ பெரும்பதி” என்றும்‌, * தெள்ளு செந்தமிழ்க்‌ ௧ நவை என்றும்‌ 
இருக்கருவைப்‌ பதிற்றுப்பத்தத்தாதிகிலும்‌, “தமிழ்க்‌ கரவை"! 
எனத்‌ திருக்கருவை 3வண்பா வந்தாதியிலும்‌ வரதுங்க பாண்டியன்‌ 
என்ற பிற்காலப்‌ பாண்டிய மன்னன்‌ சிறப்பிக்‌ ன்றான்‌. 
எழினிரும்‌ புன்‌ சடைமேல்‌ வெண்‌ திங்கள்‌ சூடிய விிர்தனின்‌!' 
மேனியை குறிப்பிடும்போது தம்பீரானின்‌ தோழராம்‌ சுந்தரர்‌, 
சந்‌ இத்‌ தடமால்‌ வரைபோல்‌ திரைகள்‌ தணியாது 
இடறுங்‌ கடலங்‌ கரைமேல்‌ 
அந்‌இத்தலைச்‌ செக்கர்வானே ஓத்தியால்‌?' 
என்று அத்திவானத்துடன்‌ ஒப்பிடுகிறார்‌. தாண்டகவேந்தராம்‌ 
அப்பர்‌ அடிகளோ, 
எழிசக்கரொனி பவள வொளி மின்னின்‌ சோதி 
செழுஞ்சுடர்த்‌,£ ஞாயிறெனச்‌ செய்யர்‌!' 
எனச்‌ செந்நிறம்‌ கொண்டவராகக்‌ கூறுகிறார்‌. வரதுங்கபாண்டியன்‌ 
தனது திருக்கருவைக்‌ கலித்துறையந்தாதியில்‌, 
ஈசெய்யன்‌ கரியமிடற்றன்‌ வெண்ணீற்றன்‌ செம்பாதநிபச்சை 
மெய்யன்‌ செழும்பொற்‌ சடாடவியான்‌ வெவ்வனவெடுத்த 
கையன்‌!" 
எனச்‌ சிவபெருமானின்‌ திநவுநுஙை விதந்து உரைக்கின்றார்‌. 
பால்திற உண்ணனாக எங்கும்‌ குறிப்பீடப்படவில்லை. “பால்‌ வெண்‌ 
ஸணீற்றன்‌"" என்றுதான்‌ குறிப்பிடப்படு றன்‌. !! செந்தமிழ்க்‌ 
வவில்‌' கோயில்‌ கொண்டுள்ள இறைவனின்‌ பெயர்‌ மட்டும்‌ 
பால்வண்ண தாதர்‌ அன்று; திருமேனியும்‌ பால்போன்று வெண்மை 
"வாக உள்ளது. பொதுவாக இலிங்கத்‌ திருவுரு கருமையாகத்தான்‌. 


கரிவலம்வந்தநல்லூர்‌ பால்வண்ண நாதர்‌ ௪௪௭ 


எங்கும்‌ காணப்படும்‌. இந்தத்‌ திருக்கோயிலில்‌ இது வெண்மை 
யாக இருப்பதை இதன்‌ தணி .பெருஞ்‌ சிறப்பாகக்‌ கருதலாம்‌. 
கடலைக்‌ கடைந்து அழது எடுத்தபோது வானவர்களால்‌ தான 
வர்கள்‌ வஞ்சிக்‌கப்பட்டனர்‌. தானவர்கள்‌ தாங்களும்‌ அழியாத்‌ 
தன்மை அடைய வேண்டி இங்கு பாற்குளத்தைத்‌ தோற்று 
வித்தனராம்‌. தானவர்கள்‌ அழியாத்தன்மை அடை யக்கூடாது 
என வானவர்கள்‌ வேண்ட, இறைவன்‌ பாற்குளத்தில்‌ மூழ்கி 
எழுந்தானாம்‌. அதனால்‌ அவன்‌ நிறம்‌ பால்வண்ணமாகி வீட்ட 
தாம்‌. பாற்குளம்‌, நீர்க்தளம்‌ ஆகிவிட்டது எனக்‌ கோயிற்புராணம்‌ 
கூறுகிறது. இலிங்கத்‌ திருவுருவின்‌ நெற்றியில்‌ சந்தனப்‌ 
பொட்டிற் தப்‌ பதிலாகப்‌ பெரிய வெண்பொட்டுக்‌ காணப்படுகிறது. 
மேலும்‌ திருமேனி முழுவதிலும்‌ மேடும்‌ பள்ளமும்‌ வட்ட வட்டமாக 
உள்ளன. மேடான பத்தியில்‌ பலாப்பழத்தின்மேல்‌ உள்ள முன்‌ 
போன்ற குமிழ்‌ தென்படுகிறது. காவிதிறத தில்‌ ஆடையும்‌ இயற்கை 
யாக அமைந்துள்ளது. இத்தகு காட்சி வேறு எங்கும்‌ காண்டற்‌ 
கரிய ஒன்றாம்‌. 


இங்குள்ள மூலவர்‌ தேய்ந்து காணப்படுகிறார்‌. இதற்குரிய 
காரணத்தை வரதுஙகபாண்டியன்‌ தனது திருக்கருவை வெண்பா 
அந்தாதியில்‌, 
“£ ஏறுபட்டுக்‌ கல்லால்‌ இருஞ்சிலையால்‌ ஏற்றுண்டு 

மாறுகட்ட மாற்றால்‌ அடியுண்டு- மூறுபட்ட 

வாதையாலோ கருவை வாணனே பொன்மேனி 

பா தியாய்த்‌ தேய்ந்தரய்‌ பகரீ?? 
எனக்‌ கற்பிக்கிறார்‌. சாக்கியநாயனார்‌ கல்லால்‌ அருச்சித்தது 
பஞ்சவரில்‌ பார்த்தன்‌ வீல்லால்‌ அடித்தது போன்றவற்றை 
இலிங்கத்திருவுரு தேய்ந்தமைக்குக்‌ காரணமாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

இங்குள்ள செப்புப்‌ படிமங்களில்‌ குறிப்பிடத்தக்கது இலிங்‌ 

கோற்பவ வடிவமாம்‌. அயன்‌, அரி, அரன்‌ என்‌ ற மூவரில்‌ 
அரனே முழுமுதற்‌ பொருள்‌ என்பதை வலியுறுத்தும்‌ வடிவம்‌ இது. 
பொதுவாக இலிங்கோற்பவ வடிவம்‌ திருக்கோயிலில்‌ கருவறைக்குப்‌ 
பின்னால்‌ காணப்படும்‌. இத்‌ திருவுருவின்‌ சிறப்பினை த்‌ திருஞான 
சம்பந்தப்பெருமான்‌ தம்முடைய பதிகங்களில்‌ ஒன்பதாவது பாட 
லில்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறார்‌. இங்கு இந்த வடிவம்‌ செப்புத்‌ 
திருமேனியாக உள்ளசைச்‌ சிறப்பாகக்‌ கொள்ளலாம்‌, அருகே 
யுள்ள சங்கரன்‌ கோயிலில்‌ அம்மை ஆடிமாதத்தில்‌ தவம்‌ செய்து: 
இறைவனை அடைத்தாள்‌, அஃது 'ஆடித்தவசு? என்ற பெரு 
விழாவாகக்‌ கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தத்‌ திருக்கோயி 
ஸில்‌ இறைவி ஆவணி மாதத்தில்‌ இறைவனை நோக்கித்‌ தவம்‌ 


௪௪௮ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-5௫ 


இருக்கிறாள்‌. இஃது இங்கு ஆவணித்‌ தவசு!” என்ற வீழாவாகக்‌: 
லி அந்நாளில்‌ இறைவன்‌ இறைவியின்‌: 
தவத்திற்கு மகிழ்ந்து இலில்கோற்பவ வடிவில்‌ இறைவியின்‌ முன்‌ 
தோன்றுகின்றான்‌. இவன்‌ முகலிங்கன்‌ என அழைக்கப்படுகின்‌ றான்‌. 
வரதுங்க பாண்டியன்‌ தன்‌ அந்தாதிகளில்‌ “' முடைத்தலையிற்‌ 
யலிகொள்ளு முகலீங்கா”” என்றும்‌, “*முன்றுலகந்‌ தொழுதேத்து 
முகலிங்கா '? என்றும்‌, “முடித்த தண்பிறை வேணியு முகலிங்கன்‌' 
என்றும்‌ உள்ளம்‌ உருகி ஊறிக்கசிந்து பாடியுள்ளான்‌. 

பராசத்தி பீடம்‌ இந்த ஆலயத்தில்‌ காணவேண்டிய ஒன்று. 
சத்திதான்‌ முழுமுதற்பொருள்‌ ; சத்தியினின்றேமுத்‌ தொழில்‌ புரியும்‌ 
மூவரும்‌ தோன்றினர்‌ என நம்புவது சாக்தம்‌ என்னும்‌ சமயம்‌. 
இஃது இந்து மதத்தின்‌ அறுவகைச்‌ சமயங்களில்‌ ஒன்று. இதன்‌ 
அடிப்படையில்‌ ஆங்காங்கே பராசத்தி பீடங்கள்‌ அமைக்கப்‌ பெற்று,. 
சத்தி வழிபாடு நடைபெற்று வருகின்றது. மொத்தம்‌ 64 பராசத்தி 
கீடங்கன்‌ இருப்பதாகத்‌ தெரிகின்றது. நெல்லை மாவட்டத்தில்‌ 
இங்கு தவிரக்‌ குற்றாலத்திலும்‌ பராசத்தி பீடம்‌ ஒன்று அமைக்கம்‌ 
பெற்றுப்‌ பூசனையில்‌ இருந்து வருகின்றது. 

இலக்குமணலிங்கம்‌ இந்தத்‌ திருக்கோயிலில்‌ காணவேண்டிய 
மற்றொன்று. இராமபிரானுக்கு, இலங்கையர்கோன்‌ இராவணனைக்‌. 
கொன்றதால்‌ பிரமகத்தி' என்ற தீவினை ஏற்பட்டதாம்‌. 
இராமேசுவரத்தில்‌ சிவலிங்கத்தை வழிபட்டு இதைப்‌ போக்கிக்‌ 
கொண்டதால்‌, அங்குள்ள இலிங்கம்‌ இராமலிங்கம்‌ எனப்‌ பெறு 
கின்றது செந்தமிழ்‌ நூல்‌ விரித்தோனாம முருகன்‌ சூபன்மனைக்‌ 
கொன்றதால்‌ ஏற்பட்ட பாவச்‌ செயலைக்‌ (பிரமகத்தி தோடம்‌). 
கோவை மாவட்டம்‌ திருமுருகன்பூண்டி என்ற தேவாரப்பாடல்‌ 
பெற்ற தலத்தில்‌ சிவனை வழிபட்டுப்‌ போக்கிக்கொண்டானாம்‌- 
எனவே அங்குள்ள இலிங்கம்‌ 'திருமுருகநாதர்‌' எனப்படுகின்றது 
இராவணன்‌ மைந்தன்‌ இந்திரசித்தை இலக்குமணன்‌ கொன்ற. 
தால்‌, அவனுக்கு * பிரமகத்தி' என்ற தீவினை ஏற்பட்டதாம்‌. 
அதைப்‌ போக்க அவன்‌ இங்கு சிவலிங்கத்தைப்‌ பூசித்தானாம்‌. 
எனவே இஃது இலக்குமண இலிங்கம்‌ எனக்‌ கூறப்படுகிறது. 

மூகம்மதியர்‌ படையெடுப்பால்‌ இரண்டாம்‌ பாண்டியப்பேரரசு 
விழ்ச்சி உற்றது. அதன்‌ 5ன்‌ பாண்டிய அரசமரபைச்‌ சேர்ந்தோர்‌ 
திருநெல்வேலி, தென்காசி, கரிவலம்வந்தநல்லூர்‌ ஆகிய 
இருவூர்களைத்‌ தங்கள்‌ தலைதகர்களாகக்‌ கொண்டு ஆட்சிபுரிந்‌ 
தனர்‌. அவர்கள்‌ பிற்காலப்‌ பாண்டியர்‌ எனப்பட்டனர்‌. அவர்‌ 
களில்‌ வரதுங்கபாண்டியன்‌ என்பான்‌ கி. பி. 1588 இல்‌ அரியணை 
ஏறினன்‌. அவன்‌ கரிவலம்வந்தநல்லூரைத்‌ தலைநகரமாகக்‌ 
கொண்டு கோலோச்சியதாகத்‌ தெரிகிறது. அவனை 'வில்லவளை- 


பரல்‌-௧௦] கரிவலம்வந்ததல்லூர்‌ பால்வண்ண நாதர்‌ ௪௪௯ 


வென்றான்‌' என்றும்‌, வல்லம்‌ எறிந்தான்‌” என்றும்‌ தென்காசியில்‌ 
உள்ள ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 

சிவனை முழுதும்‌ மறவாத சிந்தையுடையவன்‌ வரதுங்க 
பாண்டியன்‌. (கண்கொண்டு பார்த்த இடந்தோறும்‌ தோன்றும்‌ 
கருவைப்பிரான்‌'' என்றும்‌, 

“பூரரிடஞ்‌ சூழ்வரத்தரன்‌ பலிகொண்டும்‌ தன்பாதமலர்‌ 
சேர்‌ அடி யார்க்குப்‌ பெருவாழ்வு அளிப்பான்‌! 

என்றும்‌ சிவனைப்‌ போற்றுவதினின்றும்‌ இவனது சிவபத்தி தெளி 
வாகத்‌ தெரிகிறது. *(திருவாசகத்திற்கு உருகார்‌ ஒருவாசகத்திற்‌ 
கும்‌ உருகார்‌” என மாணிக்கவாசகப்‌ பெருமானின்‌ திருவாசகத்தை 
அறிஞர்கள்‌ போற்றுவார்கள்‌. திருவாசகத்தைப்‌ போன்ற இம்‌ 
மன்னனின்‌ அந்தாதிகளைப்‌ படிப்போர்‌ மனம்‌ நெக்குருகிக்‌ கசிந்து 
இறைவன்பால்‌ ஒன்றிவிடும்‌. எனவே . இவை கட்டித்‌ 
திருவாசகம்‌'' எனப்‌ போற்றப்படுகின்றன. அந்தாதிகளைத்‌ தவிர 
இம்‌ மன்னன்‌ பிரமோத்தரகாண்டம்‌ ; என்ற நூலையும்‌ இயற்றி 
யுள்ளான்‌. 

ஐம்பெரும்‌ பூதங்களும்‌ இறைவனின்‌ வடிவங்கள்‌ என்பது 
திருவருட்‌ செல்வர்களின்‌.  திரூவாக்காம்‌, இதையே வரதுங்க 
பாண்டியன்‌ தனது திருக்கருவைப்‌ பதிற்றுப்பத்தந்தா தியில்‌, 
. “ஆதவன்‌ மதிபார்‌ அனல்வெளி புனல்கால்‌ அருமறை யெச்சனென் று 

பேதமாம்‌ உருவாய்‌ அருவமாய்‌ நிறைந்த பெற்றியான்‌!” [எட்டுப்‌ 
எனக்‌ கூறுகின்றான்‌. இதன்‌ அடிப்படையில்‌ குறிப்பிட்ட சிவன்‌ 
கோயில்கள்‌ ஐம்பூதத்‌ தலங்களாகக்‌ கொள்ளப்படுகின்றன, காஞ்சி 
*மண்கோயில்‌' என்றும்‌, திருவண்ணாமலை 'தீக்கேரயில்‌! என்றும்‌, 
திருவானைக்கா ₹* நீர்க்கோயில்‌' என்றும்‌, காளத்தி * காற்றுக்‌ 
கோயில்‌' என்றும்‌, சிதம்பரம்‌ (விண்கோயில்‌" என்றும்‌ போற்றப்‌. 
பெறுகின்றன. இவ்வாறே கரிவலம்வந்தநல்லூர்‌ தீக்கோயில்‌ 
என்றும்‌, சங்கரன்‌ கோயில்‌ மண்கோயில்‌ என்றும்‌, கேரவிற்பட்டி 
காற்றுக்கோயில்‌ என்றும்‌, தாருகாபுரம்‌ நீர்ககோயில்‌ என்றும்‌, 
தேவதானம்‌ (இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌) விண்கோயில்‌ என்றும்‌ 
கொள்ளப்பெறுகின்‌ றன. : 

ஐம்பூதத்‌ தலங்களில்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுவதும்‌, பரல்வண்‌ 
ணத்தை உடைய இலிங்கத்‌ திருவுருவைக்‌ கொண்டதும்‌, (குட்டித்‌ 
திருவாசகம்‌' என்று அழைக்கப்படும்‌ அந்தாதிகளால்‌ சிறப்பித்துப்‌. 
பாடப்பெற்றதுமான கரிவலமவந்தநல்லூர்‌ திருக்கோயில்‌ நம்மனோ. 
ரால்‌ பேணிப்‌ பாதுகாக்கப்படவேண்டிய ஒன்றாம்‌. 


6௦-0 


